






















தமிழ்‌ படிப்போம்‌ 


இளம்‌ மழலை மாணவருக்கான 
சொற்சிமிழ்‌ 





கே. 1997 





சபா. அருள்சுப்பிரமணியம்‌ 184.&. 
2016 


பதக்‌ 





940014) யப கவர்‌ 





யக கவ்‌ 





பபற 











ன்‌ 
ட்‌ 
ட்‌ 








ல்‌ 








்‌ 








104260 ௫ 116 [ரான்‌ &௦ங/௦ 
॥ 2022 1॥/114 1பாளோ0 1௦0 
பூங்‌ ௦7 1001௦ 50210010ப0 டார 


1005 ://8101/6.010/064215/॥/4/ வரவா !/00பா5௦ 


11111, 000764 0 பட 
3001, 144 080. -21 
509௭001௦ப0 0 


தமிழ்‌ படிப்போம்‌ 


இளம்‌ மழலை மாணவருக்கான 
சொற்சிமிழ்‌ 


௦ 1997. ரர்வாரி ௦0/6 


சபா. ௮அருள்சுப்பிரமணியம்‌ ர்‌.க. 


வெளியீடு தமிழ்ப்பூங்கா 
2015 
1121-3001 ச வவ்வா ₹08ய, 


5வோ00௦ம, 0௫ 
11% 116 





முன்னுரை 


இளம்மழலை வகுப்புகளுக்கு வரும்‌ மாணவர்கள்‌ அறிந்திருக்க 
வேண்டிய தமிழ்ச்சொற்கள்‌ பலவற்றை இச்சொற்சிமிழிற்‌ காண 
முடியும்‌. சிறுவர்‌ தாம்‌ வாழும்‌ சூழலிற்‌ காணும்‌ பொருட்களுக்கு 
உரிய சொற்களை அறிந்துகொள்வதன்‌ மூலம்‌ எளிதாகவும்‌, விரை 
வாகவும்‌ தொடர்பாடல்‌ செய்ய முயற்சிப்பார்கள்‌. 


பலவற்றிற்கான சொற்கள்‌ தெரியாதபோதே சிறுவர்‌ அவைபற்றிப்‌ 
பேசத்‌ தயங்குகிறார்கள்‌. அத்தயக்கத்தை நீக்கும்போது உரை 
யாடலிலும்‌ பங்கேற்கத்‌ துணிவார்கள்‌. இச்சொற்‌ சிமிழிற்‌ காணும்‌ 
சொற்கள்‌ சிறுவர்களைத்‌ துணிந்து தமிழோடு தொர்புபடுத்துமென்று 
நம்புகிறேன்‌. 


இச்சொற்சிமிழில்‌ நூறிற்கு மேற்பட்ட சொற்கள்‌ நிறப்படங்களுடன்‌ 
தரப்பட்டுள்ளன. பாலர்‌ அவற்றை அறிந்து தமிழோடு உறவாட 
வேண்டுமென்பதே தமிழ்ப்பூங்காவின்‌ எதிர்பார்ப்பு. இவ்வெதிர்‌ 
பார்ப்பு நிறைவேறப்‌ பெற்றோரும்‌, ஆசிரியரும்‌. பாடசாலை 
நிர்வாகத்தினரும்‌ பக்க பலமாக இருக்கவேண்டூமென்று கேட்டூக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 


சபா. அருள்சுப்பிரமணியம்‌ ந.க. 


“சித்திரமும்‌ கைப்பழக்கம்‌ செந்தமிழும்‌ நாப்பழக்கம்‌” 
“இளமையிற்‌ கல்வி சிலையில்‌ எழுத்து” 











உறவு முறைகள்‌ 





















































உடல உறுப்புக்கள்‌ 





பல்‌ நாக்கு இதயம்‌ நுரையீரல்‌ 


எண்கள்‌ 








பழ வகைகள்‌ 


வாழைப்பழம்‌ 


மாம்பழம்‌ தோடம்பழம்‌ 


அன்னாசிப்பழம்‌ 


பப்பாசிப்பழம்‌ திராட்சைப்பழம்‌ 





காய்கறி வகைகள்‌ 








அ 


வெண்டிக்காய்‌ 






அவரைக்காய்‌ 





உ டைகள்‌ 


காலணி/சப்பாக்‌: 


பாவாடை 





௮க்ள॥ 


அணிகல 





நமக்கு உதவுவோர்‌ 









காவல்‌ அதிகாரி தபாற்காரர்‌ 










தியணைப்பு ஷீர்‌ 





ழ்‌ 


ஷ்‌ 
ச௬மையறகாரர 


சி 





12 12௦7 


வீட்டு மிருகங்கள்‌ 





காட்டு மிருகங்கள்‌ 





சிங்கம்‌ (அரிமா) 


பறவைகள்‌ 












மஞ்சள்‌ லம்‌ 


கருப்பு வெள்ளை 
சாம்பல்‌ 


16 


கிழமை நாட்கள்‌ 


திங்கள்‌ | செவ்வாய்‌ 
115 


புதன்‌ 


ப்ப்‌2121/121:191:4// 





பொருட்கள்‌ 


க்கை அறைப்‌ 


பரு 





சமையல்‌ அறைப்‌ பொருட்கள்‌ 








தமிழ்‌ படிப்போம்‌ 





தமிழ்படிப்போம்‌ தமிழ்படிப்போம்‌ 
தம்பி தங்கையரே! - நாங்கள்‌ 
தமிழரென்று பெருமை கொள்வோம்‌ 
அன்பு நண்பர்களே!!! 


தமிழறியாத்‌ தமிழரென்றால்‌ 
வெட்க மில்லையா? - நாங்கள்‌ 
தாய்மொழியில்‌ ஊமையென்றால்‌ 
துக்கம்‌ இல்லையா? 
(தமிழ்படிப்போம்‌. ...) 


சொந்த அடையாளங்களைத்‌ 
தொலைத்து நிற்பதா? - நாங்கள்‌ 
தூயதமிழ்‌ பேசக்கேட்டுூ 
மலைத்து நிற்பதா? 


வேற்று மொழி தன்னிற்பல 
வித்தை கற்றாலும்‌ - எங்கள்‌ 
வீட்டுமொழி தமிழதென்று 
விரும்பிப்‌ படிப்போம்‌. 
(தமிழ்படிப்போம்‌....) 


20 








சொற்களைக்‌ கையாள்வதில்‌ தடையில்லாதபோது சிறுவரிடையே 
தொடர்‌ பாடலும்‌ தடையில்லாது நடைபெறுவதை நாம்‌ காண்கி 
றோம்‌. இது எந்த மொழியைக்‌ கற்கும்‌ சிறுவருக்கும்‌ பொருத்த 
மானதே. அந்தவகையில்‌ பாலரின்‌ சொற்களஞ்சியத்தைப்‌ பெருக்க 
ஆசிரியரின்‌ நூல்‌ பெரிதும்‌ துணைபுரியுமென்பது எங்கள்‌ 
நம்பிக்கை. 

தமிழ்ப்பூங்காவில்‌ இளம்மழலை வகுப்பிற்‌ கல்வி கற்கும்‌ மாணவர்‌ 
மத்தியில்‌ இச்சொற்களஞ்சியம்‌ நற்பபனைத்‌ தந்த காரணத்தால்‌ 
இதை நூலுருவாக்கி தமிழ்‌ கற்கும்‌ ஏனைய பாலரும்‌ பயன்பெறும்‌ 
வகையில்‌ இதைத்‌ தமிழ்ப்பூங்கா வெளியீடாக உங்கள்‌ கைகளில்‌ 
தந்துள்ளோம்‌. இந்நூலாக்கத்திற்கு உதவிய சபா. அருள்சுப்பிர 
மணியம்‌ அவர்களுக்கும்‌ ராகுல்‌ ஜனார்த்தன்‌ அவர்களுக்கும்‌ 
தமிழ்ப்பூங்காவின்‌ மனமார்ந்த நன்றிகள்‌. 

கருத்துரை வழங்க விரும்புவோர்‌ கீழ்க்காணும்‌ மின்னஞ்சலுடன்‌ 
தொடர்பு கொள்ளலாம்‌. (880॥10௦௦11:80௨௭௭௮௨11.0௦8 


வயோகா.௮ 

அதிபர்‌ 

தமிழ்ப்பூங்கா 

யூலை. 2018 

தொலைபேசி எண்‌: (647) 378-300 / (647) 706-6123 


